1977 


ஐப்பசி “அக்டோபர்‌ 
மலர்‌ 15 இதழ்‌ 10 
ட்‌ ஸ்‌ 
| வெளியிடுபவர்‌ 7 
ஆயுர்வேத ஸேவா ஸமிதி 
“29, சின்னக்கடைத்‌ தெரு, திருச்சிராப்பள்ளி-620002, - " 
| பொருளடக்கம்‌ | ௬ 
| 2 பக்கம்‌ 
5. பிரார்த்தனை ‘ AT 
| தேஹம்‌ மூன்று விதம்‌ ௮ 419 | 
$ வேம்பின்‌ குணங்கள்‌ - (2) 222 $ 
₹ | தோல்‌ வியாதிகள்‌ - (10) PE 
ச நோய்‌ தீர்க்கும்‌ பக்தியும்‌ சிரத்தையும்‌ ல இடு 
- 7 மழைநாள்‌ - கடுப்பு ஜ்வரம்‌ ட்‌ ்‌ லப 
ந ஒரு பக்கத்‌ தலைவலி 2] i ல 009 ஜு 


வருஷச்‌ சந்தா ரூபாய்‌ நான்கு. ' - தனிப்பிரதி 40 கரசுகள்‌ 


os 


ஸ்ரீதந்வந்தரி ஜயந்தி 


ஆரோக்கியத்திற்கு அதிதேவதையான ஸ்ரீதந்வந்தரி ஐப்பசி 
மாதத்திய கிருஷ்ணபக்ஷ திரயோதசியும்‌ ஹஸ்த இட்து ம்‌ கூடிய 
நன்னாளில்தான்‌ பாற்கடலிலிருந்து தோன்றினார்‌. 
அந்நன்னாளில்தான்‌ லக்ஷ்மியும்‌ பாற்கடலிலிருந்து 
தோன்றினாள்‌, ஆகவே அன்று தனவந்தர்களும்‌ 
வியாபாரிகளும்‌ புதுக்கணக்குப்‌ போடுவார்கள்‌. 
தனத்ரயோதசி - தனத்தேரஸ்‌ என்று வடநாட்டில்‌ 
இந்த நாளில்‌ புதுக்கணக்கு ஆரம்பிப்பதை மிகவும்‌ 
விமரிசையாகக்‌ கொண்டாடுவார்கள்‌. இவ்வாண்‌ 
டில்‌ நவம்பர்‌ மாதம்‌ ஒன்பதாம்‌ தேதியன்று ஸ்ரீதந்வந்தரி ஜயந்தி 
வருகிறது. ஆரோக்கியத்தை அளிக்கும்‌ ஸ்ரீ தந்வந்தரியும்‌ அமிருதமும்‌ 
கோன்றிய நன்னாள்‌. எல்லாச்‌ செல்வத்தையும்‌ அளிக்கும்‌ லக்ஷ்மி 
தோன்றிய நன்னாள்‌. இந்நன்னாளை வீட்டிலும்‌ கோவில்களிலும்‌ 
ஸ்ரீதந்வந்தரியையும்‌ ஸ்ரீலக்ஷ்மியையும்‌ ஆராதித்துக்‌ கொண்டாடி 
நல்வாழ்வு பெறலாம்‌. காசியில்‌ தந்வந்தரிகூபம்‌ என்றோர்‌ கிணறு 
இருக்கிறது. காசிராஜனுடைய தவத்திற்காகத்‌ தந்வந்தரி தோன்றிய 
இடம்‌ அது. அங்கு இன்றும்‌ ஸ்ரீதந்வந்தரி ஐயந்தி தினத்தில்‌ ஸ்நானம்‌ 
செய்து தந்வந்தரியை வழிபடுவர்‌. அந்தக்‌ கிணற்றின்‌ ஜலம்‌ பல 
நோய்களைத்‌ தீர்க்கக்‌ கூடியதெனக்‌ கூறுகிறார்கள்‌. தென்னாட்டில்‌ 
ஸ்ரீரங்கம்‌ ஸ்ரீரங்கநாதப்பெருமானின்‌ கோவிலில்‌ அவரது ஆஸ்தான 
வைத்யராக ஸ்ரீதந்வந்தரி கோவில்‌ கொண்டிருக்கிறார்‌. 


ஐப்பசி மாதத்தில்‌ ஸ்ரீதந்வந்தரியை ஆராதிப்பதில்‌ விசேஷப்‌ 
பொருத்தமுண்டு சத காலத்தின்‌ ஆரம்பகாலம்‌ இது. நோய்‌ 
நொடிசள்‌ மிகுதியாக ஏற்படுவதும்‌ இந்த காலத்தில்தான்‌. தெளி 
வற்றுக்‌ கலங்கி நிற்கும்‌ நீர்‌ நிலைகள்‌, எப்போதும்‌ மூட்டமுடன்‌ 
காணும்‌ வானிலை, உணவுப்பொருளில்‌ நீர்‌ மிகுதி, இவை எல்லாம்‌ 
கபவாத நோய்களைப்‌ பரப்பும்‌ காலமிது. ஆகவே நோய்களின்‌ பாதை 
ஏற்படாமலிருக்க, ஆரோக்கியம்‌ குன்றாமலிருக்க இறைவனின்‌ அருள்‌ 
வேண்டிப்‌ பெறவேண்டிய நாள்‌ இது. 


ஆரோக்கியம்‌ நிர்வாஹிகள்‌ 
ஆசிரியர்‌ : 
ஆயுர்வேதாசார்ய, வைத்ய விசாரத V, B. நடராஜ சாஸ்திரி 
நிர்வாஹ ஆசிரியர்‌ : 
வைத்ய விசாரத, ஆயுர்வேத சிரோமணி, 
S. V. ராதாருஷ்ண சாஸ்திரி. 


வெளியிடுபவர்‌ : 7. 5, ஈச்வரன்‌, 1.1 3. 


உ 


ஜி எண என; 


ஆ மரோக்கியம்‌ 


1977 
அக்டோபர்‌ 
இதழ்‌-10 


Safa சாவார்‌ AIT | 


அறம்‌பரு ளின்யமும்‌ வீடும்‌ பயக்க 
உறுதுணை யரவதா ரேரக்கியமே, 


பிரார்த்தனை 


ஏானர₹த5க௭௭187:998- 
சாறாக எனன: | 

ளான எள்‌ Naa yl 
[எனி எரா ஊன்‌ ப 


அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ச: ப்ரமேஹ - 
ஜ்வரோன்மாத குல்மாதிரோகா மஹாந்த: [ 
பிசாசாச்ச ஸர்வே பவத்பத்ர பூதிம்‌ 
விலோக்ய க்ஷணாத்தாரகாரே த்ரவந்தே 11 


திருச்செந்தூரில்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ தாரகனின்‌ சத்துரு 
வான ஸ்ரீ ஸுப்பிரமண்யப்‌ பெருமானே ! இலையில்‌ அருளப்பெறும்‌ 
உன்‌ பிரசாதமான விபூதியைக்‌ கண்டபொழுதே அபஸ்மாரம்‌, குஷ்டம்‌ 
க்ஷயம்‌, மூலம்‌, நீரிழிவு, ஜ்வரம்‌, பைத்தியம்‌, வயிற்றுவலி முதலிய 
பெருநோய்களும்‌ பேய்‌ பிசாசுகளும்‌ தரமே ஓடுகின்றனவே ! ஐயனே 


காப்பாற்றுவாயாக ! 
ஸ்ரீ ஆதிசங்கரரின்‌ ஸுப்பிரமண்ய புஜங்கம்‌ 


218 ஆரோக்கியம்‌-- 
தேஹம்‌ மூன்று விதம்‌ 


ஆதிருதியை அநுஸரித்து சரீரத்தை ஸமம்‌, ஸ்தரலம்‌, கிருசம்‌ 
என்று மூன்று விதங்களாக ஆயுர்வேதம்‌ கூறுகின்றது. சரிரத்தின்‌ 
பருமன்‌ வயதிற்கு ஏற்றபடி இருப்பது ஸமம்‌. இது ஆரோக்கியம்‌. 
பருமன்‌ அளவிற்குமேல்‌ அதிகமாயிருப்பது ஸ்தூல சரீரம்‌, குறைவா 
யிருப்பது கருச சரீரம்‌. சரீரத்தின்‌ ஜனனம்‌ முதல்‌ இந்த வயதில்‌ 
இவ்வளவு உயரமுள்ளவர்கட்கு இவ்வளவு கிலோ எடை இருப்பது 
யுக்தம்‌ என்று காட்டும்‌ பட்டியல்‌ ஆரோக்கியத்தில்‌ ஏற்கனவே 
பிரசுரமாயுள்ளது. ஒரே வயதிலிருக்கும்‌ ஆண்களுக்கும்‌ பெண்களுக்‌ 
கும்‌ சரீரத்தில்‌ இயற்கையிலேயே எடை வித்தியாசப்படுகிறது. 
10 வயது ஆணின்‌ எடையைப்‌ பார்க்கிலும்‌ 10 வயது பெண்ணீன்‌ 
எடை சிறிது குறைவாய்‌ இருக்கிறது. இதற்குக்‌ காரணம்‌ - சரீரத்‌ 
தின்‌ பளு பிரதானமாய்‌ அஸ்தி தாதுவைச்‌ சேர்ந்தது. ஆண்களின்‌ 
அஸ்திக்கு பளு அதிகம்‌. பெண்களின்‌ அஸ்திக்கு பளு குறைவு. மற்ற 
தாதுக்களின்‌ பளு ஸ்திரீ புருஷர்களுக்கு ஸமானம்தான்‌. 


ஸ்திரிகளுடைய தேகம்‌ சுமார்‌ 78 வயதிலும்‌, புருஷர்களுடைய 
தேகம்‌ சுமார்‌ 22 வயதிலும்‌, தாதுக்களுடைய வளர்ச்சி பொதுவாய்‌ 
பூர்ணமாகிறது. இந்த வயதிற்குப்‌ பிறகு, வயதிற்கும்‌ உயரத்திற்கும்‌ 
யுக்தமான சரீர எடை சமநிலைக்கு உள்ளதைக்‌ காட்டிலும்‌ 4-5 
பவுண்டு அதிகமாயிருந்தாலும்‌, குறைவாயிருந்தா லும்‌ தோஷமில்லை. 
சம சரீரம்‌ ஆரோக்கிய நிலையில்‌ உள்ளது என்றே கருதப்படலாம்‌. 
உரிய அளவை மீறி அதிக எடையிருப்பின்‌ அது ஸ்தூல சரீரம்‌, 
குறைவாயிருப்பின்‌ கிருச சரீரம்‌. ஸ்தூல நிலை, கிருச நிலை இரண்டும்‌ 
சரீரத்தில்‌ பல ரோகங்களுக்குக்‌ காரணங்கள்தான்‌. 

தேஹ தாதுக்கள்‌ பூர்ண வளர்ச்சியை அடையாத பிராயத்தில்‌ 
அதாவது -- ஸ்திரீ 18 வயது புருஷன்‌ 22 வயதுக்கு உட்பட்ட வயதில்‌, 
வயது உயரத்தின்‌ உரிய அளவை 2- 3 பவுண்டுக்கு மேல்‌ எடை மீறி 
இருந்தாலும்‌, குறைவாய்‌ இருந்தாலும்‌ கெடுதல்‌. மிகவும்‌ சிறு 
பிராயத்தில்‌ 3-12 வயதினருக்கு 2 பவுண்டுக்கு மேல்‌ வித்தியாசம்‌ 
கெடுதல்‌. ஜனனம்‌ முதல்‌ 3 வயது வரையில்‌ 3 - 7 பவுண்டுக்குமேல்‌ 
கெடுதல்‌. இவையெல்லாம்‌ சுமார்‌ பொது விதி. எந்த வயதிலும்‌ 
சரீரத்தின்‌ எடையில்‌ கவனம்‌ அவசியம்‌. சிறு பிராயத்திலும்‌ குழந்‌ 
தைப்‌ பருவத்திலும்‌ அதிக கவனம்‌ அவசியம்‌ என்று கருத்து. 

மாதக்கணக்கில்‌ சொல்லக்கூடிய சிறு சிசுக்கள்‌ மிகவும்‌ வாளிப்‌ 
பாய்‌ எவ்வளவுக்கெவ்வளவு கொழுத்துப்‌ பருமனாய்‌ காண்கின்றனவோ 
அவ்வளவுக்கவ்வளவு குழந்தைக்கு சிறந்த ஆரோக்கிய நிலை, என்று 
பெற்றோர்கள்‌ பெரும்பாலும்‌ பெருமையாக எண்ணு கன்றனர்‌. நல்ல 


அக்டோபர்‌-1977 தேஹம்‌ மூன்று விதம்‌ 219 


பருமனாயிருக்கும்‌ குழந்தையின்‌ தாயார்‌ அக்குழந்தைக்கு எந்த 
செயற்கை உணவு டானிக்கு கொடுக்கிறாள்‌ 2 என்று விசாரித்து, அந்த 
உணவைத்‌ தன்‌ சிசுவிற்கும்‌ கொடுத்து வளர்க்சு ஆவல்படுகின்‌ றனர்‌. 
இது தவறுதலான அபிப்பிராயம்‌. “*அளவிற்கு மிஞ்சினால்‌ அமுதமும்‌ 
தஞ்சு'' என்று சான்றோர்‌ மொழி. குழந்தையின்‌ பருமன்‌ அளவிற்கு 
மிகவும்‌ அதிகரித்தால்‌ கெடுதல்தான்‌, 

அளவிற்கு மிக மீறிய இளைப்பும்‌ கெடுதல்தான்‌, சந்தேகமில்லை. 
ஆனால்‌ மிதமிஞ்சிய இளைப்பைப்‌ பார்க்கிலும்‌ மிதமிஞ்சிய பருமன்‌ 
அதிகக்‌ கெடுதல்‌, காரணங்கள்‌ -- அதிகப்‌ பருமனுள்ள தேகத்தை 
பலவித நோய்கள்‌ சீக்கிரம்‌ கடுமையாய்‌ பீடிக்கும்‌. வந்த நோய்களை 
சிகித்ஸை செய்வதும்‌ கடினம்‌. ஏனெனில்‌, எந்தக்‌ காரணங்கள்‌ 
மிதமிஞ்சி தேகத்தைப்‌ பருமனாகச்‌ செய்கன்றனவோ அந்தக்‌ கார 
ணங்களை அகற்றவேண்டியது அதி அவசியம்‌. அந்த அவசியக்‌ 
கார்யத்தை அதிகப்‌ பருமன்‌ கொண்ட சரீரீகளால்‌ செய்ய சாத்தியப்‌ 
படுவதில்லை 


தேகத்தின்‌ சமநிலை ஸ்தூல நிலை இருச நிலை மூன்றுவித நிலைகளுக்‌ 
கும்‌ பிரதான காரணம்‌ ஒன்றே -- அதாவது ஆகாரம்‌. இதில்‌ கேள்வி 
எழலாம்‌ -- ஸமம்‌- ஸ்தலம்‌ கிருசம்‌ மூன்றும்‌ பரஸ்பரம்‌ முரண்பட்‌ 
டவை. முரணான மூன்று நிலைகளுக்குக்‌ காரணம்‌ ஒன்றாக எப்படி 
இருக்கமுடியும்‌? என்று. முடிகிறது, சாட்டுகிறோம்‌ கவனிக்கவும்‌, 
இனிப்பு புளிப்பு உப்பு உரைப்பு கசப்பு துவர்ப்பு என்‌ ற ஆறுவித ரஸங்‌ 
கள்‌, குரு லகு ஸ்நிக்தம்‌ ரூக்ஷம்‌ நாலுவித குணங்கள்‌, சீதம்‌ உஷ்ணம்‌ 
இருவித வீர்யங்கள்‌, ஏகவிதமான சக்தி இவைகள்‌ தான்‌ அருந்தப்படும்‌ 
ஆகார வர்க்கத்தில்‌ அடங்கியுள்ள ஸாரம்‌. வயஸ்‌ உடல்வாகு பர்வ 
காலம்‌ இவைகளைக்‌ கவனித்து அதற்கேற்ற அவசியமான ஸாரம்‌ 
உடைய ஆகாரம்‌ வாதபித்த கபங்களை சீர்செய்து. சரீர தாதுக்களை 
இளைக்காமல்‌ பெருக்காமல்‌ சமநிலையை உண்டுபண்ணுகிறது. ஸாரம்‌ 
குறைவான ஆசாரம்‌ இருச நிலையையும்‌, அளவுக்கு மீறிய ஆகார- 
ஸாரம்‌ ஸ்தூல நிலையையும்‌ செய்கிறது. ஆதலால்‌ சரீரத்தின்‌ ஸமம்‌ 
கிருசம்‌ ஸ்‌. தூலம்‌ மூன்று நிலைகளும்‌ ஆகாரத்திற்குத்தான்‌ அதீனம்‌. 

சரீரம்‌ ஸ்தரலம்‌ ஆகும்‌ வழி -- ஆகாரப்பண்டம்‌ அளவிலும்‌ 
ஸ்த்திலும்‌ அளவுக்கு மீறி அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டுக்கொண்‌ 
டிருப்பவருக்கு ஆகாரம்‌ சரீரத்திலுள்ள ஸப்ததாதுக்களையும்‌ ஸமமாக 
நன்றாக வளர்க்கின்றதில்லை, கபவிகாரமான கொழுப்புமயமான 
மேதஸ்‌ ஒன்றை மட்டும்‌ கேவலம்‌ அளவில்‌ அதிகரிக்கச்செய்கின்றது. 
மேதஸ்‌ கொழுப்பு அதிகரிக்க அதிகரிக்க உடற்பயிற்சியில்‌ சக்தியும்‌ 
பிரவிருத்தியும்‌ குறைகிறது. ராத்திரியில்‌ மட்டுமல்ல, பகலிலும்‌ 
சோம்பலுடன்‌ தூக்கம்‌ அதிகமாகிறது. ஆதலால்‌ ஆஹார ரஸமானது 
மேற்கொண்டு ரக்தாதி தாதுக்களாக பரினாமம்‌ ஆகாமல்‌ ஆமமாகவே 


220 தேஹம்‌ மூன்று விதம்‌ ஆரோக்கியம்‌-- 
தங்கி, அதிக இனிப்பு நெய்ப்புத்தன்மையுடன்‌ சிரா - தமநீ - ரஸாய 
தீஸ்ரோ.தஸ்ஸுகளில்‌ சரீரம்‌ முற்றிலும்‌ சுற்றிக்கொண்டிருந்து அதிக 
தெய்ப்பினால்‌ சிரா-தமநீ-ரஸாயநிகள்‌ கெட்டியாகின்றன, நெய்ப்பு 
மயமான மேதஸ்ஸையே மேல்மேல்‌ உற்பத்திசெய்கிறது. மற்ற ஒரு 
தாதுவும்‌ சரியான போஷணையை அடைகிறதில்லை. 


மேலும்‌ பொதுவாக எல்லா ஸ்ரோதோ மார்க்கங்களும்‌ தடித்து 
அடைபடுகிறதினால்‌, வாயு குடலில்‌ மட்டும்‌ சஞ்சரித்துக்கொண்டு 
அங்கு அக்கினியை வீசேஷமாய்‌ தூண்டிவிடுகிறது. தூண்டப்படும்‌ 
அக்கினி ஆகாரத்தை சக்கரம்‌ பஸ்மமாக்கிவிடுகிறது. உண்ட ௨ட 
னேயே திரும்பவும்‌ பசி தாகம்‌ எடுக்கிறது. ஆகாரம்‌ அடிக்கடி 
சாப்பிடவேண்டியதாகிறது. குடல்‌ வரவர பெரியதாகிறது. உணவு 
அதிகம்‌ அதிகம்‌ அருந்தவேண்டியதாகிறது. அன்னத்தில்‌ இருக்கும்‌ 
கொழுப்பினால்‌ தொந்தியும்‌ தொப்பையும்‌ பெருக்கின்‌ றன, 


ஸ்தூல சரீரிகளுக்கு ஸகஜமாய்‌ ஏற்படும்‌ சரமங்களாவன :-- 


(1) அதிக தூர்ப்பலம்‌--மற்ற தாதுக்களுக்கு போஷணைக்குறை 
வினால்‌ சரீராங்கங்களுக்கு பலம்‌ குறைவு. மனதினாலும்‌ மற்ற அங்கங்‌ 
களினாலும்‌ அதிகம்‌ வேலைசெய்ய முடிகறதில்லை. (2) உடலின்‌ பெரு 
மனாலும்‌ சுக்கில தாதுவின்‌ குறைவினாலும்‌ ஸம்போக சக்தி தணிந்து 
விடுகிறது. (3) துர்கந்தம்‌ கூடிய ஸ்வேதபரதை--வியாயாமம்‌ 
செய்யமுடியாமையினாலும்‌, கொழுப்பினுடைய ஒழுகும்‌ குணத்‌ தினா 
லும்‌, துர்கந்த ஸ்வபாவத்தினாலும்‌, துர்நாற்றம்‌ வீசும்‌ அதிக வியர்வை 
ஓழுக்கு (4) அதிகரித்த மேதஸ்ஸினால்‌ சரீர தளர்ச்சி சீக்கிரமே ஏற்‌ 
பட்டு மூப்பு மூச்சுத்‌ இிணரல்கள்‌. (5) வாழ்நாளும்‌ குறையும்‌. எவ்‌ 
விதமெனில்‌ கொழுப்பு மிகுதியாயுள்ளவர்கட்கு எல்லாவித வியாதி 
களுமே மிகக்‌ கடுமையாகவே பீடிக்கின்றன. ஸ்ரோதஸ்ஸுகள்‌ 
கெட்டிப்பட்டிருப்பதால்‌ மருந்துகள்‌ வேலை செய்கிறதில்லை. ஜ்வரம்‌ 
மதுமேஹம்‌ (நீரழிவு) பிடகைகள்‌, பவுத்திரம்‌, புற்றுநோய்‌, ரக்த 
அழுத்தம்‌, மாரடைப்பு, வாதரோகங்கள்‌ முதலியவைகளும்‌ பிரபல 
மாய்‌ வருகின்‌ றன. 


ஸ்தலம்‌ கிருசம்‌ இரண்டும்‌ கெடுதல்களாயினும்‌ ஸ்தூலத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ கிருசம்‌ தோஷக்குறைவு. ஸ்தரலத்திற்கு வரும்‌ அவ்வளவு 
இன்னல்கள்‌ இருசத்திற்கு வருவதில்லை. ஆதலால்‌ அளவிற்குமீறி 
சரீரம்‌ ஸ்தரலிக்காதபடிக்கு அதிக கவனமாய்‌ இருக்சவேண்டும்‌. வந்து 
விட்டால்‌ செய்யவேண்டிய பரிகாரமாவது- முக்கியமாய்‌ எந்தவித 
மான ஆகாரம்‌, ஆசரணைகளினால்‌ தேஹம்‌ ஸ்‌. தரலிக்குமோ அவைகளை 
எல்லாம்‌ அகற்றவேண்டியது முக்கியம்‌. 


அதப்‌ பெருமனைச்‌ செய்யும்‌ ஆகார வர்க்கம்‌ கூறப்பட்டுள்ளது. 
ஆசரனையில்‌--போதுமான உடற்பயிற்சியீன்மை, அதிசமான பகல்‌ 


அக்டோபர்‌-—1977 தேஹம்‌ மூன்று விதம்‌ 221 


தூக்கம்‌, மூளைக்கு வேலைகொடுக்காமல்‌ வாளாவீருத்தல்‌. இவைகளைக்‌ 
கிரமேண தவிர்க்கவேண்டும்‌. ஒரே அடியாய்‌ செய்வதும்‌ பிசகு. 
கிரமேண தவிர்த்து, உடல்‌ இளைக்கும்‌ ஆகார ஆசரணைகசக யும்‌ அப்பிய 
ஸித்தால்‌ நாளடைவில்‌ ஸமசரீரம்‌ ஏற்பட்டுவிடும்‌. அக்கினி தீப்தி 
அதிகரிப்பு, குடல்‌ பெருமன்‌, பசிபொறுக்காமைகளிஞல்‌ அதிக மேதஸ்‌ 
ஸைக்‌ குறைக்க அவசியமான ஆகாரக்‌ குறையை அப்யஸிப்பதுதான்‌ 
சிரமம்‌ ஆதலால்‌ கொஞ்சம்‌ ஒளஷத சேவையும்‌ அவசியம்‌, 

கோமூத்திர சிலாஜது, குக்குலு, கோமூத்திரம்‌, அயஸ்காந்தம்‌ 
சேர்ந்த மருந்துகள்‌ விசேஷமாய்‌ மேதஸ்ஸைக்‌ குறைக்கின்றன. 
ஆரோசக்கியவர் த்தன ரஸம்‌, மஹா மஞ்சிஷ்டாதி கஷாய ௮நுபானத்‌ 
துடன்‌ சாப்பிட கொழுப்பைக்‌ குறைப்பதில்‌ கைகண்ட மருந்து. 

குறிப்பூ:--மருந்து மூலம்‌ கொழுப்பைக்‌ குறைப்பதைப்‌ பார்க்‌ 
கிலும்‌ ஆகார ஆஸனங்கள்‌ பிராணாயாமம்‌ ஆகிய ஆசரணைகளினால்‌ 
குறைப்பதுதான்‌ சிலாக்கியம்‌. இளங்‌ குழந்தைகளுக்கும்‌ 10-12 வயதுக்‌ 
குட்பட்ட சிறுவர்கட்கும்‌ கொழுப்பைக்‌ குறைக்கும்‌ மருந்து கொடுப்‌ 
பது அவ்வளவு சரியல்ல. ஆக ஈரம்‌ உடற்பயிற்சிகளினால்தான்‌ 
குறைக்கவேண்டும்‌. 

ஸ்தூல சரீரம்‌ ஏற்படுவதற்குள்ள காரணத்தில்‌ ஆகாரதோஷம்‌ 
தவிர, மற்ற ஒன்று பீஜதோஷம்‌. பிறவியிலேயே சல சரீரங்கள்‌ மாம்‌ 
ஸமும்‌ மேதஸ்ஸும்‌ அதிகமுள்ளவைகளாக இருக்கின்றன. இதற்குக்‌ 
காரணம்‌ தாய்‌ தந்தையரின்‌ உடல்வாகு என்று தீர்மானிக்க முடிவ 
தில்லை. திருச சரீரிகளான பெற்றோர்கட்கு ஸ்தூல சரீரக்‌ குழந்தை 
கள்‌, ஸ்தூல சரீரிகளுக்கு கிருசமான குழந்தைகள்‌. நேர்‌ ஸகோதரர்‌ 
களில்‌ ஒருவருடைய சரீரம்‌ ஸ்தலம்‌ ஒருவருக்கு கிருசம்‌ இவ்விதம்‌ 
பலவித மாறுபாடுகள்‌ பிரத்யக்ஷமாய்‌ காண்கின்றன. ஆதலால்‌ பீஜ 
தோஷம்‌ என்றே பிறவி ஸ்தூலத்திற்குக்‌ காரணம்‌ என்று ஆயுர்வேத 
ஸித்தாந்தம்‌, 

கர்ப்பதாரண சமயத்தில்‌ தாய்‌ தந்தையரின்‌ சுக்கில சோணித 
பீஜங்கள்‌ கேடுற்ற கப மாம்ஸ மேதஸ்ஸுகளினால்‌ கெடுக்கப்பட்டிருப்‌ 
பின்‌, அந்த சமயம்‌ ஜனிக்கும்‌ சரீரம்‌ பிறவியிலேயே .ஸ்தூலமா 
யிருக்கும்‌. இந்தப்‌ பிறவி ஸ்தூலம்‌ இயற்கையானதால்‌ முன்பு கூறிய 
ஆசாரா தி தோஷங்களினால்‌ ஏற்படும்‌ ஸ்தலத்தில்‌ போல்‌ கஷ்டங்கள்‌ 
நோய்கள்‌ பீடிப்பதில்லை. ஆயினும்‌ பிறவி ஸ்தூல சரீரம்‌ படைத்தவர்‌ 
களும்‌, பிறகு ஸதா வியாயாமம்‌ ஆகாராதிகளில்‌ ஜுூக்கிரதையாகத்‌ 
தான்‌ இருக்கவேண்டும்‌. இல்லையானால்‌ ஆகாரதோஷம்‌ பிறவி ஸ்தூல 
சரீரத்தை சீக்கிரமே பீடிக்கலாம்‌. 

(கிருச சரீர காரணம்‌ தொடரும்‌.) 


Xx 


222 ஆரோக்கியம்‌ 
வேம்பின்‌ குணங்கள்‌ - (2) 


வேப்பெண்ணெய்‌ 


* நிம்பபலதைலாநி தீக்ஷ்ணாநி லகூநி உஷ்ணவீர்யாணி 
கடூஙி கடூவிபாகாநி ஸராணி அநில கப கிருமி 
குஷ்ட சிரோரோகாபஹராணி '* (ஸுச்ரு த) 


வேம்பின்‌ காயினுடைய பிஞ்சுநிலை, முத்தினநிலை, பழுத்தநிலை 
மஜ்ஜை, காய்ந்த பருப்பு பருப்பிலிருந்து எடுக்கப்படும்‌ எண்ணெய்‌, 
மேலும்‌ மூலிகை சேர்த்து பக்குவம்‌ செய்த தைலம்‌ இவைகளில்‌ எல்லா 
வற்றுக்கும்‌ பிரத்தியேகப்பட்ட குணங்கள்‌ சுபாவத்தில்‌ இருக்கின்‌ றன. 
இது இயற்கையின்‌ பிரபாவம்‌. 

தனி வேப்பெண்ணெய்க்கு--உடல்‌ தாதுக்களில்‌ எங்கும்‌ எளிதில்‌ 
பரவும்படி லகுகுணம்‌, செய்கையில்‌ உஷ்ணம்‌, வேகம்‌, வாய்‌ சுவையில்‌ 
கசப்பு, குடலில்‌ ஜீர்ணமான பின்பு உரைப்பு, உள்பிரயோகத்திலும்‌ 
மேல்பிரயோகத்திலும்‌ மலத்தை இளக்கி வாயு - கப - கிருமி - குஷ்ட - 
ரோகங்களை அபஹரிச்கும்‌. / 


பல்லாயிரம்‌ வருஷங்களுக்கு முன்பு இருந்த ஸுசுருத ரிஷி வேம்‌ 
பின்‌ எண்ணெய்க்கு என்ன குணங்கள்‌ சொன்னாரோ அவ்வளவும்‌ இன்‌ 
றைக்கும்‌ அநுபவத்தில்‌ அவ்விதமே நன்றாய்‌ காண்கின்றன. வியாதி 
களுடைய நிலை, சரீரவாகு பால்யம்‌ முதமை வயது கிரமம்‌ முதலிய 
வைகளை அநுஸரித்து மூலிசைகளைச்‌ சேர்த்து முறைப்படி தயாரிக்கப்‌ 
படும்‌ வேப்பெண்ணையின்‌ உபயோகங்கள்‌ பலபல உள்ளன. 


குறிப்பு-வேம்பு இந்தியா தேசத்தில்‌ எங்கு பார்த்தாலும்‌ நிரம்ப 
உள்ளது. வடநாட்டில்‌ தென்னாட்டைவிட வேம்பு குறைவில்லை. 
ஆயினும்‌ வேம்பின்‌ பலவகை பிரயோகம்‌ தென்னாட்டில்‌ வைத்தியர்‌ 
களால்‌ வெகு அதிகமாய்‌ செய்யப்படுகிறது. வட நாட்டில்‌ இவ்வளவு 
இல்லை. 

தம்‌ தமிழ்நாட்டில்‌ தாய்மார்களால்‌ செய்யப்பட்டுக்கொண்டிருந்த 
வேப்பெண்ணெயின்‌ சில பிரயோகங்கள்‌ :-- 


உள்ளுக்கு- குழந்தைகளுக்கு அக்கினி மாந்தியம்‌, ஜலதோஷம்‌, 
நீர்க்கோர்வை, மார்ச்சளி மூச்சுத்திணரல்‌, இழுப்பு, இருமல்‌ இவை 
வரும்போல முன்கு றிகள்‌ (பூர்வரூபம்‌) தெரிந்த உடனேயே வேப்பெண்‌ 
ணெய்‌ சிலதுளிகள்‌ தாய்ப்பாலுடன்‌ கலந்து 1-2 வேளை கொடுத்துவிடு 
வார்கள்‌. மிக ஆரம்பத்திலேயே கொடுக்கப்படின்‌ மேற்கொண்டு 
உபத்திரவமே வராது வந்தாலும்‌ லேசாய்‌ இருக்கும்‌, சீக்கிரம்‌ போய்‌ 
விடும்‌. கபம்‌ மார்ச்சனியை ஆரம்பத்திலிருந்தே கவனிக்காமல்‌ அவை 


அக்டோபர்‌--1977 வேம்பின்‌ குணங்கள்‌ - (2) 223 


அதிகமாகி ஜ்வரமும்‌ வந்துவிட்டால்‌ அந்த சமயத்திலும்‌ பூண்டுப்‌ 
பரலை நசுக்கி சேர்த்து வேப்பெண்ணெயைக்‌ காய்ச்சிவிட்டு குழந்தை 
வயதுக்கு ஏற்றபடி 10-12 துளி முதல்‌ $ டீஸ்பூன்‌ வரை உள்ளுக்கு ஒரு 
நாளில்‌ 3 தடவைகள்‌ கொடுக்கலாம்‌. மார்பு விலாமுதுகு பக்கங்களி 
லும்‌ தடவி மேலுக்கு ஒத்தடம்‌ இடலாம்‌. 


கபத்தின்‌ கோபம்‌ சீக்கிரம்‌ தணிந்துவிடும்‌. சில இடங்களில்‌ 
சுபத்‌ தனாலும்‌ அக்கினி மாந்தியத்தினாலும்‌, மலச்சிக்கல்‌ வயிறு உப்புசம்‌ 
ஏற்பட்டு, இழுப்பும்‌ உதரலும்கூட உண்டாசலாம்‌. இந்தக்‌ கஷ்ட 
நிலையை உடனே சமனம்‌ செய்ய பூண்டும்‌ துளி பெருங்காயமும்‌ 
போட்டுக்‌ காய்ச்சிய வேப்பெண்ணேயீனால்‌ ஆஸன துவாரத்தில்‌ பஸ்தி 
(எனிமா) 2 அவுன்ஸ்‌ சிரிஞ்சனால்‌ செய்யலாம்‌ சில க்ஷணத்தில்‌ மலம்‌ 
மூத்திரம்‌ வெளியாகும்‌. இழுப்பு உதரல்‌ எல்லாம்‌ சமனமாகும்‌, 


கபதோஷம்‌ முதலியன இல்லாமல்‌ உடம்பின்‌ அங்கத்தில்‌ வெட்டுக்‌ 
காயம்‌, அடிபட்ட காயம்‌ மற்றும்‌ ஆறாத விரணங்களிலும்‌ மேலுக்கு 
வேப்பெண்ணெய்‌ பிரயோகம்‌ உபகாரமாயுள்ளது. காது வலியில்‌ சில 
துளிகள்‌ காதில்‌ ஊற்றவும்‌, வலி நீங்கும்‌, நெருப்புச்‌ சுட்ட புண்ணில்‌ 
வேப்பெண்ணெய்‌ போடக்கூடாது. அதுவும்‌ உஷ்ண வீர்யம்‌, ரக்த 
சோகை, மூத்திரப்பையின்‌ கோளாறு, கல்லீரல்‌ கோளாறு முதலியவை 
களில்‌ உண்டாகும்‌ வீக்கத்தில்‌ வேப்பெண்ணெய்‌ அதிக லாபமில்லை. 
இது அல்லாத ஆமக்காயம்‌, ஆமவாதம்‌, ஸந்திவாதம்‌, முடக்குவாதம்‌ 
இவைகளில்‌ ஏற்படும்‌ வீக்கம்‌ வலிகளில்‌ மிக உபயோகமுள்ளது. 


குடலில்‌ பெரிய சிறிய புழுக்கள்‌ இருப்பின்‌ சிலநாட்கள்‌ சிறு அளவு 
வேப்பெண்ணெய்‌ உள்ளுக்கு சாப்பிடவும்‌. தனி வேப்பெண்ணெயைப்‌ 
பார்க்கிலும்‌ வாயுவிடங்க விதையின்‌ கஷாயத்துடன்‌ சாப்பிடுவது மிக 
உத்தமம்‌ பெருங்குடலின்‌ கடைசி பாகம்‌ ஆஸன துவாரத்தின்‌ உட்‌ 
புறத்திலும்‌ புழுக்கும்‌ மலத்துடன்‌ வெளியாகும்‌ ௪ிறுநூரல்‌ போன்ற 
கிருமிரோகத்தில்‌ (Threadworms) வேப்பெண்ணெய்‌ சாதாரண உப்பு 
ஜலத்துடன்‌ கலந்து ஆஸன துவாரத்தில்‌ பிரதிதினமும்‌ மலசுத்தி 
யான உடன்‌ பஸ்தி ஒரு வாரம்‌ தொடர்ந்து செய்யவும்‌. நூல்புமு 
திரும்பாது. 

தோல்‌ ரோகங்களில்‌ மஹா குஷ்டங்களிலும்கூட புண்ணில்‌ உண்‌ 
டாகும்‌ அணுக்கிருமிகள்‌ வேப்பெண்ணெய்‌ பூச்சினால்‌ குறையும்‌. புண்‌ 
ணும்‌ ஓரளவு ஆறும்‌. பிறருக்கு ஓட்டாமல்‌ தடுக்கும்‌ குஷ்டமல்லாத ' 
மற்ற தோல்‌ வியாதிகளில்‌ வாதம்‌ கபம்‌ தோஷங்களால்‌ ஏற்பட்டுள்ள 
பொதுவாக எல்லாவற்றிலும்‌ வேப்பெண்ணெய்‌ பிரயோகம்‌ நல்ல 
உபகாரம்‌. பித்த தோஷத்தினால்‌ எரிச்சல்‌ மேலிட்ட தோல்‌ நோயில்‌ 
மட்டும்‌ எண்ணெய்‌ உபகாரம்‌ இராது. ஆனால்‌ பித்ததோஷத்திலும்‌ 
கூட வேப்பம்பட்டை கஷாயங்கள்‌ பூர்ண உபயோகம்‌, 


224 வேம்பின்‌ குணங்கள்‌ - (2) ஆரோக்கியம்‌ 


சரோ ரோகங்களில்‌--பொட்டுவலி, தலைவலி, மண்டைக்குத்தல்‌, 
தலைபாரம்‌ முதலியவைகளில்‌ வேப்பெண்ணெயைக்‌ காய்ச்ச தலைக்கு 
கேய்த்து ஸ்நானம்‌ செய்வதில்‌ தீங்கும்‌. தலைமயிரில்‌ ஏற்படும்‌ பேன்‌ 
ஈரல்‌ ஊறல்‌, பொடுகு முதலியவை போகும்‌. 

குறிப்பு--வேப்பமரம்‌ எங்கும்‌ எளிதில்‌ கடைக்கும்‌. வேப்பெண்‌ 
ணெய்‌ கடையில்‌ போய்‌ வாங்கவேண்டும்‌. அவசர உபயோகத்திற்கு 
வீட்டில்‌ வேப்பெண்ணெயும்‌ மற்ற சுக்கு கடுக்காய்‌ போல்‌ மருந்துப்‌ 
பண்டம்‌ என்று வீட்டில்‌ தயாராய்‌ வைத்திருப்பது நம்‌ நாட்டின்‌ 
பழைய வழக்கம்‌. 

வேப்பம்பட்டை-- வேம்பின்‌ மேல்பட்டையைப்பார்க்கிலும்‌ உள்‌ 
பட்டையில்‌ அதன்‌ குணங்கள்‌ அதிகம்‌. இளம்‌ மரத்தைப்பார்க்கிலும்‌ 
ஓரளவு 6-7 ஆண்டுகளாவது முத்திய மரத்தின்‌ மேல்பட்டையை 
லேசாய்‌ சீவிவிட்டு உள்பட்டையை மருந்துகளில்‌ உபயோகிக்க 
வேண்டும்‌. பச்சையாக உபயோகித்தல்‌ சிலாக்கியம்‌. வேம்பின்‌ மற்ற 
தனித்தனி அங்கங்களுக்கு உள்ள குணங்கள்‌ எல்லாம்‌ பட்டையிலும்‌ 
பூர்ணமாய்‌ இருக்கின்றன. விசேஷமாய்‌ பித்தம்‌ மேலிட்ட ஜ்வரம்‌, 
எல்லாவிதமான விஷமஜ்வரங்கள்‌ (முறைக்காய்ச்சல்‌) விஷ ஸம்பந்த 
பட்ட ஜ்வரங்கள்‌, அஜீர்ணம்‌ பேதி ஸகிதமான ஜ்வரங்கள்‌ இவைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ தனி ஒரு வேப்பம்பட்டையின்‌ சுஷாயம்‌ ஒரு மருந்தே 
தகுந்த ஆகார பத்தியத்துடன்‌ உபயோகம்‌ செய்தால்‌ சீக்கிரம்‌ நல்ல 
குணம்‌ உண்டாகும்‌ வேப்பம்பட்டை கஷாயம்‌ சுயம்‌ சுசப்பாயிருப்‌ 
பினும்‌ வாய்‌ கசப்பு அரேோசகத்தையெல்லாம்‌ அகற்றும்‌. 


வேப்பம்பட்டையை நசுக்கி பரிசுத்தமான மத்தியத்தில்‌ (Rectified 
Alcohal) ஊறவைத்து வாலையில்‌ ஆவிவடித்து எடுத்த டிங்சரை 
ஆலோபாதியிலும்‌ நாற்பட்ட ஜ்வரங்களில்‌ உபயோகிக்கின்றனர்‌. 
பட்டைக்‌ கஷாயத்தை பழைய வெல்லம்‌ காட்டாத்திப்பூ சேர்த்து 
அரிஷ்ட முறைப்படி தயாரித்து ஆயுர்வேதிகள்‌ உபயோ க்கின்றனர்‌. 
அரிஷ்டமாக தயாரித்து வைத்துக்கொண்டால்‌ கஷாயம்போல்‌ அவ்வப்‌ 
பொழுது தயாரிக்கும்‌ சிரமம்‌ இல்லை. வருஷங்கள்‌ ஆனாலும்‌ மருந்து 
கெடாது. 

நிம்ப ரஸக்கிரியா- முற்றிய பச்சை வேப்பம்பட்டையை இடித்து 
நாலு பங்கு ஜலம்‌ சேர்த்து கால்‌ பங்கு மிச்சம்‌ ஆகும்படிக்‌ காய்ச்சி 
வடிக்கட்டி கஷாயத்தை எடுத்து வைக்கவும்‌. பிறகு அந்தப்‌ பட்டை 
யிலேயே மேலும்‌ நாலு பங்கு சுத்தஜலம்‌ சேர்த்து திரும்பக்கா ய்ச்சவும்‌. 
கால்‌ பங்கு கஷாயம்‌ மிச்சமாகும்படியாக இதையும்‌ வடிகட்டி முதலில்‌ 
தயாரித்த கஷாயத்தையும்‌ ஓன்றுசேர்த்து திரும்பக்‌ காய்ச்சவும்‌. 
கஷாயம்‌ சுண்டச்‌ சுண்ட கனமாக கெட்டித்தேன்போல்‌ ஆனதும்‌ 
காய்ச்சலை நிறுத்திவிடவும்‌. ஆறிய பின்பு இளகின சாந்துபோல்‌ 
கிடைக்கும்‌ வேப்பம்பட்டையின்‌ ஸாரம்‌. இவ்விதம்‌ செய்யும்‌ முறைக்கு 
** ரஸக்கிரியா '* என்று பெயர்‌. இதில்‌ கசப்பு சுவை மிக அதிகம்‌. 


அக்டோபர்‌--1977 வேம்பின்‌ குணங்கள்‌ - (2) 225 


நிம்பரஸக்கிரியரவின்‌ உபயோகங்கள்‌. உள்ளுக்கு--பித்தக்‌ 
கிரஹணி, ரச்த மூலம்‌, அசுத்த ரக்தம்‌ தோல்‌ சம்பந்தமான நோய்கள்‌, 
லஸீகாமேஹம்‌ - (உப்பு மூத்திரம்‌ A1நபார்றயா) வெட்டை வெள்ளை 
ஸ்ராவம்‌, பிரங்கநோய்‌, அதிகக்‌ கொழுப்பு இவை முதலியவைகளில்‌ 
தனியாகவும்‌ மற்ற மருந்துகளுடனும்‌.பிரயோகிக்கப்படுதிறது. 

மேலுக்கு--ஸந்திவேதனை, வீக்கம்‌, அரிசிரங்கு, சொரி, சிரங்குக்‌ 
சுட்டி, கோடை வியர்வை முண்டு, முகப்பரு, கெட்டபுண்கள்‌ சுத்தத்‌ 
திற்கு ஜலத்தில்‌ கரைத்து அலம்புதல்‌ முதலிய பலவிதங்களில்‌ நல்ல 
உபயோகமாகிறது. 

உலர்ந்த வேப்பங்கட்டை விறகுக்கும்‌ நோய்‌ போக்கும்‌ சக்தியிருப்‌ 
பதை ஆயுர்வேதம்‌ கண்டுபிடித்து, வேப்பம்‌ விறகினால்‌ அக்கினியுண்‌ 
டாக்கி அதில்‌ காய்ச்சப்படவேண்டும்‌, இந்தந்த நோய்க்கு இந்த இந்த 
மருந்தை என்று விசேஷித்துக்‌ கூறுகிறது. 

அதிகமென்ன ! பித்த-ரக்த-தோல்‌-கிருமி விஷஜ்வரம்‌ ஸம்பந்த 
மான ரோகங்களுடைய எல்லாவிதமான ஓளஷத யோகங்களிலும்‌ 
வேம்பு ஒரு சரக்காய்‌ சேராதது ஒன்றுமேயில்லை. இயற்கையன்னை 
மக்களுடைய ஆரோக்ெத்திற்கு அவசியமான பலகுணங்களை வேப்ப 
மரத்தில்‌ ஒருமிக்க சேமித்து வைத்துள்ளாள்‌. 


RIED ED EDRDEDIORDRPEDEDPERED 
ர்‌ நியூ லஷ்மீ டிஸ்பென்ஸரி 
(நியூ பிருந்தாவனம்‌ சமீபம்‌) 
கீழ ராஜ வீதி, புதுக்கோட்டை, 


டது அணல்‌ 


சிறந்த முறையில்‌ வைத்யம்‌ 
செய்யப்படும்‌. ்‌ 


© 
்‌ குழந்தைகளுக்கும்‌ பெரியவர்களுக்கும்‌ 


வைத்யர்‌ 


டு N. வைத்யநாதன்‌, ௩. 3. 2. 


AENEAN EN ESRD EBS 


226 ஆரோக்கியம்‌ -- 


தோல்‌ வியாத்கள்‌ - (10) 


பாமா 


கடுகளவு முதல்‌ புளியங்கொட்டை அளவு வரை சிறிய பெரிய 
பிடகைகள்‌ கொப்பளங்கள்‌ தோலில்‌ பல இடங்களில்‌ ஊண்டாகும்‌. 
தோஷங்களுடைய பலாபலத்திற்குத்‌ தகுந்தபடி அதிகமாயும்‌ அல்ப 
மாயும்‌ இருக்கும்‌. ஆரம்பத்திலிருந்தே தோல்‌ முற்றிலும்‌ கடுமையான 
அரிப்பும்‌ எரிச்சலும்‌ உண்டாகும்‌. பிடகைகள்‌ சிவப்பாயும்‌ கருப்பாயும்‌ 
வெண்மையாயும்‌ அடர்த்தியாயும்‌ இருக்கும்‌. கொப்பளங்கள்‌ வெடித்து 
சீழ்‌ ரக்தம்‌ கலந்த ஊன்‌ தண்ணீர்‌ ஒழுகும்‌. இவை பட்ட இடத்தில்‌ 
பிடகைகள்‌ பரவும்‌. 


இந்த பிடகைகள்‌ கொப்பளங்கள்‌, உடலில்‌ எங்கிலும்‌ வியாபித்து 
இராமல்‌, உள்ளங்கை உள்ளங்கால்‌ குண்டிப்புறம்‌ சந்துகளில்‌ மட்டும்‌ 
கூட உண்டாகின்றன. இவ்விதம்‌ கைகால்‌ குண்டிகளில்‌ மட்டும்‌ ஏற்‌ 
படும்‌ பிடகைகளுக்கு--கச்சூ: (௧5: ) என்று தனிப்பெயர்‌. 


பாமா - கச்சூ இரண்டும்‌ மஹாகுஷ்டத்தைச்‌ சேர்ந்ததல்ல. சிகித்‌ 
ஸையினால்‌ சீக்கிரம்‌ முற்றிலும்‌ சொஸ்தமாகிவிடும்‌. ஆனால்‌ வியாதி 
இருக்கும்பொழுது ஒரு கார்யமும்‌ செய்யமுடியாமல்‌ மகா தொந்திர 
வாய்‌ இருக்கும்‌. 
சிகித்ஸை 


குடல்‌ சுத்தி வீரேசனத்தினால்‌ முதலில்‌ செய்யவேண்டும்‌. பூவரசம்‌ 
பட்டை சரக்கொன்னைமரப்‌ பட்டைகளுடைய கஷாயத்தில்‌ சிவதைவேர்‌ 
சூர்ணம்‌ கலந்து சாப்பிடுவது நல்ல சிகித்ஸை. நல்ல ரக்தசுத்தி 
விரேசன மூலிகை. அடிக்கடி உப்பில்லாப்‌ பத்தியத்தினால்‌ சீக்கிரம 
தோய்‌ சமனப்படும்‌. வேப்பிலை சரக்கொன்னை இலை சேர்த்துக்‌ காய்ச்‌ 
சிய வென்னீரில்‌ குளித்தல்‌ உபகாரம்‌. தேங்காய்‌ துருவல்‌ பச்சை 
மஞ்சள்‌ அதிமதுரம்‌ இவைகளைச்‌ சேர்த்து அரைத்துப்‌ பூசினால்‌ எரிச்சல்‌ 
நன்றாய்‌ அடங்கும்‌. மூக்கரட்டை வேர்‌, தேவதாரு, சுக்கு, வெண்‌ 
கடுகு, முருங்கைப்பட்டை இந்த ஐந்து சரக்கையும்‌ பொடிசெய்து 
மணத்தக்காளி இலைச்சாறில்‌ அரைத்து பிடகைகளில்‌ தடவினால்‌ 
விரணம்‌ சீக்கிரம்‌ சுத்தமாகி காயத்தொடங்கும்‌. ரஸோத்தமாதிலேபம்‌ 
பாமா கச்சூலில்‌ மேலுக்கு சிறந்த லேபம்‌, தானாக செய்வது கடினம்‌. 
வைத்தியரிடம்‌ வாங்கி உபயோகிக்கவும்‌. 


உள்ளுக்கு--கதிராரிஷ்டம்‌, கந்தகரஸாயனம்‌, மஹாமஞ்சிஷ்டாதி 
கஷாயம்‌, மதயந்தியாதி சூர்ணங்கள்‌ உத்தமம்‌. 


அக்டோபர்‌--1977 தோல்‌ வியாதிகள்‌ - (10) 227 


மதயந்தியாகி சூர்ணம்‌--மருதாணியின்‌ இலை - நிழலில்‌ உலர்த்‌ 
தியது, மருதாணியின்‌ விதை இரண்டும்‌ வகைக்கு 20 கிராம்‌ சேர்த்து, 
ஸூக்ஷ்ம சூர்ணம்‌ செய்து, இதில்‌ கையாந்துரை இலைச்சா றில்‌ சுத்தம்‌ 
செய்த கந்தகசூர்ணம்‌ 10 கிராம்‌ சேர்த்து நன்றாய்‌ ஒன்றுசேரும்‌ வரை 
யில்‌ அரைத்து வைத்துக்கொள்ளவும்‌. இதில்‌ சுமார்‌ $-1% கிராம்‌ 
வரையில்‌ ஒருநாளில்‌ 3 வேளை சாப்பிடவும்‌. அநுபானம்‌ நன்னாரிவேர்‌ 
கஷாயம்‌. பாமா கச்சூவில்‌ இது கைகண்ட மருந்து. எளிதில்‌ தயா 
ரிக்கக்‌ கூடியது. 


த்த்ரு (₹8:) 

வட்டம்‌ வட்டமாய்‌ இருக்கும்‌. வட்டத்தின்‌ மத்தியில்‌ சினப்புத்‌ 
தடிப்பு இராது. வளையமான ஓரங்களில்‌ தடிப்பு, சிறு தடிப்புடன்‌ 
பிடகைகள்‌ தாங்கமுடியாத அரிப்புடன்‌ உண்டாகும்‌. சிலருக்கு உடலில்‌ 
அங்கங்கே அதிக எண்ணிக்கையில்‌ வருகின்றன. சிலருக்கு அல்பம்‌. 
அதிக அளவில்‌ ஏற்படும்‌ தத்ரு மஹாகுஷ்டம்போல்‌ கடுமை. எளிதில்‌ 
போகாது. போனாலும்‌ திரும்பவும்‌ வரும்‌. சிகித்ஸையும்‌ தொடர்ந்து 
ரக்தசுத்தி மருந்து சாப்பிடவேண்டியிருக்கும்‌. இலகுவான தத்ருவில்‌ 
உள்ளுக்கு அதிக மருந்து ஸேவிக்கத்‌ தேவையில்லை. வெளி லேபங்‌ 
களினாலேயே சொஸ்தமாகிவிடும்‌. சொஸ்தமான பின்பும்‌ மேல்‌ லேபங்‌ 
களை சிலநாட்கள்‌ தொடர்ந்து பூசவும்‌, திரும்பாது. 


தத்ருஹர லேபங்கள்‌ 


(1) கொம்பரக்கு, வெண்கோஷ்டம்‌, வெண்கடுகு, வெள்ளைக்‌ 
குங்கிலியம்‌, மஞ்சள்‌, சுக்கு, மிளகு, திப்பிலி, முள்ளங்கிவிதை இந்த 
ஒன்பது சரக்குகளையும்‌ ஸக்ஷ்மமாய்‌ சூர்ணம்‌ செய்து புளித்த கெட்டி 
மோரில்‌ குழப்பித்‌ தடவவும்‌. 


(2) இந்துப்பு, தகரவிதை, மகிழம்பட்டை, அஞ்சனக்கல்‌ இந்த 
நாலு சரக்கையும்‌ விளாமரப்‌ பட்டைக்‌ கஷாயத்தில்‌ கலக்கிப்‌ பூசவும்‌. 


(3) கங்கோஷ்டம்‌, புங்கம்‌ பருப்பு, வாகைப்பட்டை, வேப்பம்‌ 
பட்டை, வெண்குங்கிலியம்‌, வெப்பாளையரிசி, ஆடுதீண்டாப்பாளை 
இந்த ஏழு சரக்குகளையும்‌ சரக்கொன்னையிலையில்‌ அரைத்துப்‌ பூசவும்‌. 


(4) கருந்துளஸீ, குப்பைமேனித்தழை இவை இரண்டையும்‌ 
அல்லது தனித்தனியாகவும்‌ தத்ருவின்மேல்‌ நன்கு தேய்க்கவும்‌. 


(5) கொம்பரக்கு சூர்ணம்‌ ரேவாசீனி சூர்ணம்‌ வகைக்கு 2௦ கிராம்‌ 
ஒரு சீசாவில்‌ போட்டு மேலே 38 அவுன்ஸ்‌ மெதிலேடெட்‌ ஸ்பிரிட்‌ ஊற்றி 
சீசாவை மூடி 8 நாள்‌ வைக்கவும்‌. தினம்‌ 3-4 தடவை குலுக்கி வைக்‌ 
கவும்‌. 9-ம்‌ நாள்‌ ஸ்பிரிட்டை துணியில்‌ வடிகட்டி கப்பியை எறிந்து 


228 தோல்‌ வியாதிகள்‌ - (10) ஆரோக்கியம்‌-- 


விட்டு ஸ்பீரிட்டை சீசாவில்‌ பத்திரப்படுத்தவும்‌. இதை தத்ருக்கள்‌ 
மேல்‌ தடவவும்‌, சமனமாகும்‌. மற்றும்‌ கப வாத சம்பந்தமான மேல்‌ 
வீக்கங்களிலும்‌ மேல்தடவ நல்ல உபகாரம்‌. 


கஜசர்ம 


உடலில்‌ ஏதோ ஒரு பக்கத்தில்‌ தோல்‌ மிகவும்‌ கெட்டியாகவும்‌ 
யானைத்தோல்‌ போல்‌ சொற சொறப்பாகவும்‌ கருப்பாகவும்‌ வாள்‌ 
மீனின்‌ இறகுபோல்‌ தடித்து நிற்கும்‌. இந்த இடத்தில்‌ தோலில்‌ 
வியர்வைகூட வெளியாகாது, வலி இருப்பதில்லை. நாளடைவில்‌ மேல்‌ 
தோல்‌ தூள்தூளாய்‌ சாம்பல்போல்‌ உதிரும்‌. இது எளிதில்‌ சிகித்சைக்கு 
வசப்படுவதில்லை. அட்டைப்பூச்சியினால்‌ ரக்த ஸ்ராவம்‌ செய்தால்‌ 
குணம்‌ கிடைக்கும்‌. 


கடுகு எண்ணெய்‌ அல்லது வேப்பெண்ணெய்‌ மேலே தடவி ஒத்‌ 
தடம்‌ போட்டுவிட்டு மேலே பூசவும்‌. 


(1) துத்தாதி லேபம்‌--துருசு, கடுகு ரோகிணீ, சுக்கு, மிளகு, 
திப்பிலி, சிவப்பு முருங்கைப்பட்டை, அரளிவேர்ப்பட்டை, வெண்‌ 
கோஷ்டம்‌, கார்போக அரிசி, சேங்கொட்டைப்‌ பருப்பு, இவைகளை 
கோமூத்திரத்தில்‌ அரைத்துப்‌ பூசவும்‌. 


(2) மனச்சிலரதீ லேபம்‌--மனோசிலை, கந்தகம்‌, ஈயச்சிந்தூரம்‌, 
மிளகு, மரமஞ்சள்‌ பட்டை, ஜீரகம்‌, கருஞ்ஜீரகம்‌, பாதரஸம்‌ 7 சரக்கு 
கள்‌. முதலில்‌ பாதரஸத்தில்‌ கந்தகத்தைச்‌ சேர்த்து ரஸம்‌ மறையும்‌ 
வரையில்‌ கல்வத்தில்‌ அரைத்து பிறகு மனோசிலை ஈயச்சிந்தூரம்‌ கலந்து 
அரைத்துவிட்டு பிறகு மற்ற சரக்குகளைச்‌ சேர்த்துக்‌ களிம்பாகச்‌ செய்ய 
தேவையான அளவு தெய்‌ சேர்த்து அரைக்கவேண்டியது. 


கஜசர்ம, பாமா, கச்சூ முதலியதில்‌ மேலுக்குப்‌ பூசவும்‌ நோய்‌ 
தாளடைவில்‌ குணமாகும்‌. மேற்கூறிய இரு லேபங்களும்‌ பலவிதமான 
சில்லரை தோல்‌ வீயாதிகளிலும்‌, வீரணங்களிலும்‌ மிகவும்‌ உபயோக 
மானவை. 


சதாரு: ( எாக:) 


தோலில்‌ குறிப்பிட்ட ஒரு வீஸ்தாரமான இடத்தில்‌ வெகுநெருக்க 
மாய்‌ நூற்றுக்கணக்கில்‌ சிறு பிடகைகள்‌ கிளம்பி சீக்கிரமே வீரணமாகி 
வீடும்‌. மற்ற இடங்களிலும்‌ பரவும்‌. ஏககாலத்தில்‌ நூற்றுக்கணக்கில்‌ 
பீடகை விரணங்கள்‌ உண்டாவதால்‌ இதற்கு சதாரு என்றே பெயர்‌ 
வந்துவிட்டது. விரணம்‌ ஆரம்பத்தில்‌ ரக்த வர்ணமாயும்‌, பிறகு கருப்‌ 
பாயும்‌ இருக்கும்‌. குத்துவலியும்‌ எரிச்சலும்‌ அதிகமிதில்‌, 


அக்டோபர்‌--19:77 தோல்‌ வியாதிகள்‌ - (10) 229 


சதரரு--சீக்கிரமாகவே சொஸ்தமாகக்கூடியது. மஹாதிக்தக 
கிருதம்‌ அல்லது தூர்வாதி தைலத்தைத்‌ தடவி சரக்கொன்னை இலை 
கஷாயத்தினால்‌ அலம்பவும்‌. பருத்தியினால்‌ துடைத்துவிட்டு மேலேயும்‌ 
திக்தகம்‌ தூர்வாதியைத்‌ தடவவும்‌. பேதிக்கு சாப்பிட்டு குடலை சுத்தி 
செய்துகொள்ளவும்‌. உள்ளுக்கு திக்தக கஷாயம்‌, மஹாமஞ்சிஷ்டாதி 
கஷாயம்‌, கந்தகரஸாயனம்‌ (;ஏதாவதொன்று கொஞ்ச நாட்கள்‌ 
சாப்பிடவும்‌, 

தூர்வாதி தைலம்‌ 

பச்சை அருகம்பில்‌ 200 கிராம்‌ இடித்து 4 லிட்டர்‌ ஜலம்‌ சேர்த்து 
1 லிட்டர்‌ மிச்சமாய்‌ காய்ச்சி எடுத்த கஷாயத்தில்‌ தேங்காய்‌ எண்ணெய்‌ 
்‌ லிட்டர்‌ சேர்க்கவும்‌. அதிமதுரம்‌ பச்சை மஞ்சள்‌ அருகம்பில்‌ வகைக்கு 
20 கிராம்‌ சேர்த்து கல்க்கமாய்‌ அரைத்து எண்ணெயில்‌ கலந்து தைல 
முறைப்படிக்குக்‌ காய்ச்சி வடிக்கட்டிக்‌ கொள்ளவும்‌. பித்தத்தினாலும்‌ 
ரக்த தோஷத்தினாலும்‌ ஏற்படும்‌ எல்லாவித அரிப்பையும்‌ எரிச்சலையும்‌ 
தூர்வாதிதைலம்‌ சமனம்‌ செய்யும்‌. 

Xk 
தீபாவளி வருசிறது ! ஜாக்கிரதை !! 

தீபாவளிப்‌ பண்டிகை வருகிறது! கொண்டாடி மகிழுங்கள்‌ !! 
என்று கூறும்போதே ஜாக்கிரதை !! என்று அச்சுறுத்தவும்‌ வேண்டி 
வருகிறது. வீட்டிலே நல்ல பொருள்களைக்கொண்டு சுத்தமாகப்‌ 
பக்ஷணங்கள்‌ தயாரித்துச்‌ சாப்பிடுவது நல்லது. அளவில்‌ வகையில்‌ 
குறைந்தாலும்‌ சுத்தமும்‌ நேர்மையுமிருக்கும்‌. அதுபோல பெரியோர்‌ 
கள்‌ கவனத்துடனுள்ள மேற்பார்வையிலேயே சிறுவர்கள்‌ வாணவேடிக்‌ 
கைகள்‌ நிகழ்த்தட்டும்‌. வாணங்களும்‌ வெடிகளும்‌ வெளியிடும்‌ புகை 
தொண்டை வேக்காளத்தையும்‌, கண்‌ கலக்கத்தையும்‌ உண்டாக்கும்‌. 
ஆகவே, அப்புகை சூழ்ந்துள்ள இடத்தைத்‌ தவிர்ப்பது நல்லது. கடும்‌: 
சப்தம்‌ இடும்‌ வெடிகள்‌ வெடிக்கும்போது காதின்‌ ஜவ்வு அதிர்ந்து 
கிழிந்துவிடுவதும்‌ உண்டு. பலஹீனமாயுள்ளவர்களுக்குத்‌ தலைசுற்றும்‌. 
ஆகவே இவைகளை குடியிருப்பு நெருக்கமாயுள்ள இடங்களில்‌ விட அனு 
மதிக்கக்கூடாது. கடும்‌ பிரகாசமுள்ள வாணங்கள்‌ எரியும்போது அதை 
உற்று நோக்கக்கூடாது. கண்‌ நரம்புகள்‌ பலவீனப்பட்டுவிடும்‌. ஜாக்‌ 
கிரதையுடன்‌ பதட்டமும்‌, ஓட்டமுமில்லாமலிருக்கச்‌ சிறுவர்‌ சிறுமிய 
ரைக்‌ கவனித்துக்கொள்வது பெரியோர்களின்‌ பொறுப்பு. சிறிதளவு 
கவனக்‌ குறைவும்‌ பெருத்த ஆபத்து விளைவிக்கும்‌. மகிழ்ச்சியுடன்‌ 
இருக்க நாம்‌ கொண்டாடும்‌. தீபாவளி மாறுபட்டுவிடக்கூடாது . 


230 ஆரோக்கியம்‌ 


நோய்‌ தீர்க்கும்‌ பக்தியும்‌ சிரத்தையும்‌ 


ஸ்ரீ காமகோடி ஆசரர்யர்கள்‌ 


₹* ஆசார்யரின்‌ அருள்‌ பிரஸாதத்தாலேயே, தாம்‌ உயிர்‌ பிழைத்த 
தாகச்‌ சந்நிதானத்தில்‌ விஞ்ஞாபனம்‌ செய்துகொள்ளும்படி என்‌ நண்பர்‌ 
சொன்னார்‌ ** என்று கூறி ஆசார்ய ஸ்வாமிகளை வணங்கினார்‌ ஒரு 
பக்தர்‌. 
ஆசார்யர்‌ ** அப்படியானால்‌ எத்தனையோ பேர்‌ சாகாமல்‌ பிழைத்‌ 
தெழுந்திருக்கவேண்டுமே ”” என்றார்‌. சிரித்துக்கொண்டே மேலும்‌ 
** விதியை வெல்ல எவராலும்‌ முடியாது. ஒரு கண்டத்தையோ 
நோயின்‌ கொடுமையையோ சற்று சமனப்படுத்தலாம்‌. அதுவும்‌ 
என்னால்‌ ஆவதல்ல ; அவர்கள்‌ சுயமாகவே சம்பாதித்துக்கொள்வது. 
எதற்கும்‌ பக்தியும்‌ சிரத்தையும்தான்‌ முக்கியமான காரணம்‌. அவற்‌ 
றைக்கொண்டு எந்த காரியத்தைச்‌ செய்தாலும்‌ அதற்குத்‌ தனிச்சிறப்பு 
உண்டு. சிரத்தையை பக்தி தட்டி எழுப்புகிறது. அதனால்‌ உறுதி 
யான நம்பிக்கையுடன்‌ காரியம்‌ நடக்கிறது. உறுதியினாலும்‌ நம்பிக்‌ 
கையினாலும்‌ தேகத்தில்‌ புத்துணர்ச்சியும்‌ சக்தியும்‌ வளர்கின்றன. 
சக்தியும்‌ உணர்ச்சியும்‌ சேரும்போது தேகத்தின்‌ பல உறுப்புகளும்‌ பலம்‌ 
பெற்றுத்‌ தங்கள்‌ வேலைகளைச்‌ சரிவரச்‌ செய்யத்‌ தொடங்குகின்றன. 
பலவீனமாக இருந்தாலும்‌ மனத்தில்‌ நிம்மதி நிலவுகிறது. அமைதி 
யின்‌ மூலம்‌ இதயத்துடிப்புச்‌ சமநிலை அடைகிறது. வேண்டுமளவு 
உணவை உடல்‌ ஏற்கிறது. எவ்வளவு கடுமையான நோயானாலும்‌ 
இத்த நிலைமையில்‌ அதன்‌ கடுமை சற்றுக்‌ குறைகிறது. நோயாளிக்கு 
ஆநந்தம்‌ உண்டாகிறது. அப்போதுதான்‌ பிரஸாதத்தின்‌ பெரு 
மையை அவர்களால்‌ உணர இயல்கிறது. உண்மையில்‌ இவை அனைத்‌ 
திற்கும்‌ மூலகாரணம்‌ பக்தியே தவிரப்‌ பிரஸாதமல்ல. பக்தி, சிரத்தை 
இரண்டுமே ஆத்மாவிற்கு உயர்ந்த மருந்து. ஆத்ம பலம்‌ பெற்றால்‌ 
சரீரம்‌ வசப்படுகிறது. அதனால்‌ பிரஸாதங்களைவிட பக்தியும்‌ சிரத்‌ 
தையும்‌ உண்டாவதே முக்கியம்‌ என்று கூறி முடித்தார்‌. 
-** காமகோடி அருள்‌ ”” 


ஆரோக்கியம்‌ வாசகர்களுக்கு 
ஆரோக்கியம்‌ ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின்‌ 27-ம்‌ தேதியன்று 
வெளியாகிறது. பத்திரிகைகளைப்‌ பெறாத சந்தாதாரர்‌ உடனே தனது 
ஊர்‌ தபாலாபீஸில்‌ விசாரிக்கவும்‌. பத்திரிகை வராததை மறுமாதம்‌ 
முதல்‌ வாரத்திற்குள்‌ பத்திரிகை காரியாலயத்திற்குத்‌ தெரியப்படுத்த 
வேண்டும்‌. 


அக்டோபர்‌--1977 . 231 


மழை நாள்‌ - கடுப்பு ஜ்வரம்‌ 


இன்ப்ளூயன்ஸா , மலேரியா எனப்‌ பல பெயர்களுடன்‌ மழைநாட்‌ 
களில்‌ வாத-கபக்கேட்டால்‌ ஜ்வரம்‌ பரவலாக ஏற்படுகிறது. ஜ்வரத்‌ 
தின்‌ குறிகளில்‌ கடுமையான உடல்‌ கடுப்பு வலி, தலைவலி, ஜ்வரம்‌ 
104 - 105 வரை செல்லுதல்‌, உடல்‌ உடனே தளர்ந்து படுக்கவும்‌ முடி 
யாமல்‌ உட்காரவும்‌ முடியாமல்‌ இனம்‌ புரியாத தவிப்பு, திடீரென 
கைகால்களில்‌ பிடிப்பு, நீட்ட மடக்க முடியாமை, உணவு ஜீர்ணமா 
காமல்‌ பேதி, சிறு குழந்தைகளாயின்‌ ஜ்வரம்‌ தாங்காமல்‌, முக்கல்‌ 
முனகல்‌. வலிப்பு முதலியவை போன்றவை 1-2 நாள்‌ மிகக்‌ கடுமையா 
யிருந்து பிறகு 10-20 நாட்கள்‌ வரைகூட களைப்பு நேராகாமல்‌ அசதி, 
தூக்கமின்மை இவைகள்‌ எல்லாம்‌ கடுமையான வாத ஜ்வர சின்னங்‌ 
களே. 


கைகண்ட மருந்துகளாக வைத்யர்கள்‌ பயன்படுத்துபவை ஸுதார்‌ 
சன சூர்ணம்‌, மஹா ஸுதர்சன சூர்ணம்‌, (ஸு தர்சனவடீ, ஸுதர்சன 
கனவடீ என மா * திரையாகவும்‌:- இவை கிடைக்கும்‌) ஸுதர்சன மிச்‌ 
ரணம்‌ பார்ங்சியா தி கஷாயம்‌, தசமூல கடுத்ரயாதி கஷாயம்‌, மஹா 
தான்வந்தர வடீ, கஸ்தூரி பைரவம்‌, திரிபுவன கீர்த்தி ரஸம்‌ 
முதலியவைதான்‌. ்‌ 


ஸுதரா்சன சூர்ணம்‌ 1-2 கிராம்‌ அளவு தினம்‌ 3 வேளை வென்னீ 
ருடனே அல்லது ஸோடா உப்பு 1 சிட்டிகை கலந்த வென்னீருடனோ 
சாப்பிடலாம்‌. மஹாஸுதர்சன சூர்ணம்‌ 3-1 கிராம்‌ அளவு முன்‌ 
போலவே. ஸுதரார்சன வடி 3 கிராம்‌ அளவுள்ளது 2-4 ஸாதர்சன 
கனவடி 3 கிராம்‌ அளவுள்ளது 7-2 கஸ்தூரி பைரவம்‌, திரிபுவன £ர்த்தி 
ரஸம்‌, மஹா தான்வந்‌ தரவடி இவைளில்‌ ஒன்றை ஒரு டெஸிச்ராம்‌ 
அளவுள்ளதை 1-2 மாத்திரை தேன்‌, வெற்றிலைச்சாறு சுக்குவென்னீர்‌, 
பார்ங்கியாதி கஷாயம்‌, தசமூலகடுத்ரயா தி கஷாயம்‌ இவைகளுடன்‌ 
சாப்பிடவும்‌. ன்‌ 

பார்ங்கியாதி கஷாயமும்‌ தசமூலசடுத்ரயாதி கஷாயமும்‌ வேறு 
வைத்ய வசதி இல்லாத ஊரில்‌ நிறைய தயாரித்து வியாதி பரவாம 
லிருக்கவும்‌ வியாதியின்‌ கடுமையைக்‌ குறைக்கவும்‌ கொடுக்கலாம்‌. 


யார்ங்க்யாதி கஷரயம்‌ : சிறுதேக்கு. கோரைக்கிழங்கு, பர்ப 
டகம்‌, சிறுகாஞ்சூரிவேர்‌. சுக்கு. நிலவேம்பு, வெண்கோவ்டம்‌, திப்பீலி, 
கண்டங்கத்திரிவேர்‌, சந்திற்கொடி ஆகிய பத்து சரக்குகளையும்‌ சம 
அளவு நன்கு இடித்து வைத்துக்கொள்ளவும்‌ இதில்‌ ஒருவருக்கு 20-50 
கிராம்‌ அளவு எடுத்து 16 அவுன்ஸ்‌ (சுமார்‌ 3 லிடர்‌) ஜலம்‌ சேர்த்து 
ஜலம்‌ நான்கில்‌ ஒரு பங்கு சுண்டுமளவாகக்‌ காய்ச்சி வேளைக்கு 1-2 


232 மழை நாள்‌ - கடுப்பு ஜ்வரம்‌ ஆரோக்கியம்‌ -- 
அவுன்ஸ்‌ ஆக தினம்‌ 2-3 வேளை கொடுக்கலாம்‌. உடல்‌ வலி, தலைஃலி, 
ஜ்வர வேகம்‌, குளிர்‌ முதலியவை நன்கு குறையும்‌. இந்த கஷாயத்‌ 
துடன்‌ ஜ்வர மாத்திரைகளான மிருத்யுஞ்ஜய ரஸம்‌, திரிபுவன &ர்த்தி 
ரஸம்‌, கஸ்தரரி பைரவ வட்‌, மஹாதான்வந்தரவடீ, கஸ்துர்யாதி 
வாயு குளிகை இவைகளில்‌ ஒன்றைச்‌ சேர்த்துக்‌ கொடுக்கலாம்‌. 


தசமூலகடுத்ரயாகி கஷாயம்‌ : தசமூலம்‌ (வில்வவேர்‌, பாதிரி 
வேர்‌, முன்னைவேர்‌, பெருவாகைவேர்‌, குமிழம்வேர்‌, ஓரிலைவேர்‌, 
மூவிலைவேர்‌, சண்டங்கத்திரிவோர்‌, முள்ளுக்கத்திரிவேர்‌, நெரிஞ்சில்‌ 
செடி இந்த பத்தும்‌ தசமூலமாகும்‌) 10 பங்கு சுச்கு, திப்பிலி, மிளகு, 
ஆடாதோடைவேர்‌ இவை வகைக்கு ஒரு பங்கு, இவைகளை இடித்து 
வைத்துக்கொண்டு 20-50 கிராம்‌ அளவு எடுத்து முன்போலக்‌ கஷாய 
மிட்டுக்‌ கொடுக்கலாம்‌. 


அஷ்டகீக்தக கஷ.ரயம்‌: வேப்பம்பட்டை, சந்திற்கொடி, 
ஆடாதோடைவேர்‌, பேய்ப்புடல்‌, கண்டங்கத்திரிவேர்‌, மிளகு, சித்‌ 
தரத்தை, நிலவேம்பு இந்த எட்டையும்‌ வகைக்குச்‌ சம எடை அளவில்‌ 
சேர்த்துக்‌ கஷாயமிட்டுக்‌ கொடுக்கலாம்‌. 


இவைகளைக்‌ கஷாயமிட்டுக்கொண்டு வேளைக்கு 1-2 அவுன்ஸ்‌ வீதம்‌ 
தினம்‌ 3-4 வேளை கொடுக்க ஜ்வர வேகம்‌ தணியும்‌. கிராமப்புறங்களில்‌ 
இவை எளிதில்‌ கடைக்கக்கூடியவை. 


மிளகும்‌ துளசியும்‌ சேர்த்துக்‌ கஷாயம்‌, மிளகும்‌ நிலவேம்பும்‌ 
பர்படகமும்‌ சேர்த்துக்‌ கஷாயம்‌ இவை ஒவ்வொன்றும்‌ நல்லதுதான்‌. 
தலைவலி அதிகமாக இருக்கும்போது ** தலைவலிக்குப்‌ பற்றுகள்‌'' என்ற 
தலைப்பில்‌ வெளியான பத்துகளில்‌ கோஷ்ட லேபம்‌, சிரோலேபம்‌, 
ராஸ்நாதி சரோலேபம்‌ இம்மூன்றுமே நன்கு பலன்‌ தரக்கூடியவை. 


சிறு குழந்தைகளுக்கு ஜ்வரதாபம்‌ உடன்‌ இறங்க தாய்ப்பாலைத்‌ 
துணியில்‌ நனைத்து நெற்றியில்‌ போடுதல்‌, எடுகொலான்‌ என்ற திரவத்‌ 
தைச்‌ சிறிது குளிர்ந்த ஜலம்‌ கலந்து துணியில்‌ நனைத்துப்போடுதல்‌ 
இவை ஜ்வர வேகத்தைக்‌ குறைக்கும்‌, பூர்ண சந்திரோதய மசுரத்வஜ 
மாத்திரை, கஸ்தரர்யாதி வாயு குளிகை இவை ஜ்வர வேகத்தைத்‌ 
தணிக்கும்‌, க 

வயிற்றில்‌ அஜீர்ணம்‌ தங்காமல்‌ ஆகாரத்தை லகுவாக அமைத்துக்‌ 
கொள்ளுதல்‌ அவசியம்‌. புழுங்கலரிசிக்‌ குருணைக்‌ சஞ்சி, பார்லி அரிசிக்‌ 
கஞ்சி இவை இரண்டும்‌ சிறிது சர்க்கரை அல்லது உப்பு சேர்த்துச்‌ 
சாப்பிட நல்லது பூட்டுகளில்‌ பிடிப்பு, இழுப்பு, வலி இருக்கும்போது 
சென்ற இதழில்‌ வெளியான பஞ்சகுண தைலம்‌ உபயோகிச்கச்‌ 
சிறந்தது. ஜ்வரத்தின்‌ கடுமை நிலைசளில்‌ வைத்தியரின்‌ ஆலோசனை 
பெறுவதும்‌ அவசியம்‌. 9% 


அக்டோபர்‌--1977 233 
ஒரு பக்கத்‌ தலைவலி 


தலையின்‌ ஒருபக்கத்தில்‌ வலி; அந்தப்‌ பக்கத்தின்‌ நெற்றிப்‌ 
பொட்டு, கண்‌, காது, மென்னி முதலிய இடங்களில்‌ இசிவு, வலி 
சம்மட்டியால்‌ அடிபடுவதுபோல, உலக்சையால்‌ மோதப்படுவதுபோல 
அல்லது தலை முழுவதும்‌ வலி, தலையை எத்தனை அழுத்திக்‌ கட்டினாலும்‌ 
சுடுமை குறையாது. சூரியனின்‌ உதயத்தை எதிர்பார்த்துக்கொண் 
டிருப்பதுபோல காலையில்‌ வலி ஆரம்பிக்கும்‌. சூரியன்‌ நடுவானத்தில்‌ 
இருக்கும்போது வலியும்‌ கடுமையாகும்‌. சூரியன்‌ மேற்கில்‌ மறையும்‌ 
போது வலியும்‌ சிறிது சிறிதாகக்‌ குறைந்து மறைந்துவிடும்‌. இதைக்‌ 
கொண்டே சூர்யாவர்த்தம்‌ என்ற பெயர்‌ தலைவலி மாத்திரைகளின்‌ 
உபயோகம்‌ சில நிமிடங்களுக்கே பலன்‌ தரும்‌. இப்படித்‌ தொடர்ந்து 
சில தினங்கள்‌. . கண்‌ பார்வையிலே பற்களிலோ . தோஷமில்லை 
என்று அந்த டாக்டர்கள்‌ கூறுவர்‌. ஏதோ ஒரு நரம்பு வெந்திருப்பது 
போன்ற உணர்ச்சி. காரணம்‌ என்னவென்று தெரியவில்லை. இந்தத்‌ 
தலைவலியில்‌ கைகண்ட மருந்து.சில உண்டு. கைவைத்யமாகச்‌ செய்து 
கொள்ளக்‌ கூடியவை. 

ஜ்வரமோ சளியோ கூட இதக்‌ ஜ்வரமும்‌ சளியும்‌ குறைவதற் 
கான சிகித்ஸைகள்‌ செய்யப்படவேண்டும்‌. அத்துடன்‌ ஒரு கூரான 
கம்பியின்‌ முனையில்‌ அல்லது ஊசியின்‌ முனையில்‌ மிளகைச்‌ செருகி 
அதைத்‌ தணலில்‌ காட்டி வரும்‌ புகையை நாசியின்‌ நுனியில்‌ வைத்து 
இழுக்கவேண்டும்‌. இப்படி நான்கைந்து மிளகுகளைப்‌ புதைத்துப்‌ 
புகையை உள்ளிழுக்கத்‌ தும்மல்‌ ஏற்பட்டு கபக்கட்டு வெளியாகும்‌. 
உடலல்‌ வேர்வை ஏற்பட்டுத்‌ . தலைவலி Se மிளகை நெய்யில்‌ 
தனைத்து உபயோகிப்பதும்‌ உண்டு. 

அபராஜித தரமம்‌ என்றோர்‌ முறையுண்டு மஞ்சள்‌, சாம்பிராணி, 
ஏலரிசி, வாய்விளங்கம்‌, நாயுருவி விதை இந்த ஐந்து சரக்குகளை நன்கு 
இடித்து வைத்துக்கொள்ளவும்‌. ஐந்து கிடைக்காவிடில்‌ கிடைத்த 
மட்டில்‌ போதும்‌, ஒரு மெல்லிய சுத்தமான வெள்ளைத்‌ துணியில்‌ 
ஒரு ஸ்பூன்‌ அளவு தூளைப்‌ பரப்பி அந்தத்‌ துணியைப்‌ பென்ஸில்போல 
அழுத்திச்‌ சுருட்டிக்கொள்ளவும்‌. சிலர்‌ ஐந்து சரக்குகளையும்‌ ஜலம்‌ 
விட்டரைத்துத்‌ துணிமேல்‌ மெல்லியதாகப்‌ பூசித்‌ தர்போலச்‌ சுருட்டிக்‌ 
காயவைத்துக்‌ கொள்வர்‌. இந்தத்‌ திரியின்மேல்‌ 4-5 சொட்டுத்‌ 
தேங்காயெண்ணெயையோ நெய்யையோ விட்டு அதைக்‌ கொளுத்த 
வேண்டும்‌, எரியும்போது ஊதி அணைத்துவிட்டால்‌ அந்தத்‌ திரி புகை 
யும்‌ அந்தப்‌ புகையை லேசாக முகர்ந்தால்‌ தும்மல்‌ வரும்‌. சளியும்‌ 
உடைபட்டுத்‌ தலைவலி நிற்கும்‌. அவசியமானால்‌ தினம்‌ இருமுறை 
இதைச்‌ செய்யலாம்‌. இந்த மாதிரி புசையை நாசி வழியே உள்ளிீழுக்‌ 
கும்போது ஒரேயடியாக மூச்சு இழுக்க முடியும்வரை இழுக்கக்கூடாது. 


294 ஒரு பக்கத்‌ தலைவலி ஆரோக்கியம்‌-- 


லேசாக இழுத்தால்‌ போதுமானது. இல்லாவிடில்‌ அதன்‌ நெடி 
தாங்காமல்‌ திணரல்‌ ஏற்படும்‌. 

நரம்பில்‌ வேக்காளம்‌ என்ற உணர்ச்சி ஏற்படும்‌ தலைவலிகளில்‌ 
வாயை அசைத்தாலோ திறந்தாலோ, காதினடியிலும்‌ மேலும்‌ 
பொட்டுகளிலும்‌ இடீரென குத்துவலி ஏற்படும்‌. இந்த மாதிரி ஏற்‌ 
படும்‌ தலைவலிகளிலும்‌ ஸூர்யாவர்த்தத்திலும்‌ சுக்கு எண்ணெய்‌ 
தயாரித்துத்‌ தேய்த்துக்கொள்ள நல்ல குணம்‌ ஏற்படும்‌. நள்ல சுக்கை 
மை போன்று தரளாக்கித்‌ தாய்ப்பால்‌ விட்டரைத்து மெஷ்லிய தணி 
யில்‌ தடவிச்‌ சுருட்டிக்‌ தஇரியாக்கக்‌ கொள்ளவும்‌. இத்தனை தாய்ப்‌- 
பாலுக்கு எங்கே போவது ? தாய்க்குப்‌ பிறந்த சிசுக்களே பாட்டிலைத்‌ 
தாயாக நினைத்து ஏமாறும்போது ? என்ற கேள்வி எழுகிறதா? 
தாய்ப்பால்‌ கிடைத்தால்‌ நல்லது. இல்லாவிடில்‌ ஆட்டுப்பால்‌ சேர்த்‌ 
துக்கொள்ளலாம்‌. 4 பலம்‌ சுக்குத்‌ தூளிற்குச்‌ சுமார்‌ 7-8 அவுன்ஸ்‌ 
பால்‌ தேவைப்படலாம்‌ பால்‌ அதிகம்‌ கஇடைத்தால்‌ திரியாகச்‌ சுற்றிய 
பின்‌ அதன்மேல்‌ பாலைச்‌ சிறிது சிறிதாக விட்டுக்‌ காயவைச்சலாம்‌. 
இரி நன்கு காய்ந்த பின்‌ அதை நல்லெண்ணெய்யில்‌ நனைத்து எரிய 
விடவும்‌. திரியின்‌ எரியும்‌ பக்கத்தைச்‌ சற்றுத்‌ தாழ்த்தி ஒரு கடிக்க 
யால்‌ பிடித்துக்கொள்ள கழே எண்ணெய்‌ சொட்டும்‌. அதை ஒரு 
பீங்கான்‌ அல்லது கண்ணாடிக்‌ கோப்பையில்‌ சேகரிக்கவும்‌ 4 பலம்‌ 
சுக்குத்‌ தடவிய திரியிலிருந்து 8 அவுன்ஸ்‌ எண்ணெய்‌ வரை எடுக்கலாம்‌. 
திசி எரிய எரிய திரியின்மேல்‌ சொட்டுச்‌ சொட்டாக நல்லெண்ணெயை 
விட்டு வந்து, 'கீழே 8 அவுன்ஸ்‌ வரை எண்ணெய்‌ விழும்‌ வரை எரிக்‌ 
கவும்‌. இதை ஆறியபின்‌ தெளியவைத்து உபயோகிக்கவும்‌. இந்தச்‌ 
சுடர்‌ கைலத்தைச்‌ சூரியன்‌ உதயமாகுமுன்னரே வலியுள்ள பகுதி 
யிலும்‌ தலையிலும்‌ தடவித்‌ தேய்த்துவிட்டு ஒரே சூடான வென்னீரில்‌ 
ஸ்நானம்‌ செய்யவும்‌. எண்ணெய்‌ அதிகமிருந்தால்‌ சிசைக்காய்தூள்‌ 
கொண்டு அகற்றிவிடலாம்‌. அதிகநேரம்‌ ஆர அமர ஸ்நானம்‌ செய்யக்‌ 
கூடாது. குளிக்கும்‌ வென்னீரில்‌ ஜலர்விட்டு விளாவச்கூடாது. 
ஸ்நானம்‌ செய்ததும்‌, பெண்ணாயீருந்தால்‌, தலையை நன்கு துவட்டிச்‌ 
சாம்பிராணிப்‌ புகையிட்டு முடியை உலர்த்திக்கொள்ளவும்‌ காபி டீ 
முதலிய பானங்களை நிறுத்திப்‌ பசிவத்தவுடனேயே சுடச்சுட ரஸமும்‌ 
சாதமுமாக அரை வயிறு சாப்பிடவும்‌. அரைப்புளியும்‌ மிளகும்‌ 
சேர்த்து ரஸம்‌ தயாரிக்கவும்‌. பகலில்‌ உறங்கக்கூடாது. மாலை பசி 
யிருந்தால்‌, மோரிட்டுக்‌ கரைத்து சஞ்ச இரவு மிளகு ஜீரகப்பொடி, 
கொத்துமல்லி விதைப்பொடி, இப்படி ஏதோ ஒன்றுசேர்த்து ஓரிரு 
கவளம்‌ சூடாகச்‌ சாப்பிட்டுப்‌ பாலன்னம்‌ சாப்பிடவும்‌, இப்படி 3-4 
இனங்கள்‌ செய்யதற்குள்‌ இந்தத்‌ தலைவலி அறவே நின்றுவிடும்‌. 
ட்ரைஜெமினல்‌ ந்யூரல்ஜியா என்றெல்லாம்‌ தீர்மானித்து ஆபரேஷன்‌ 
செய்யவேண்டிய நிர்பந்தம்‌ ஏற்படுமோ என்று திகைத்த தலைவலிகள்‌ 
கூட இதனால்‌ குணமாகியுள்ளன. 


அக்டோபர்‌-—1977 ஒரு பக்கத்‌ தலைவலி A 235 


சுக்கைப்போன்று சுக்கையும்‌ ஜீரகத்தையும்‌ சேர்த்தரைத்து முன்‌ 
போல சுடர்தைலம்‌ தயாரித்து உபயோகிக்க பித்தத்தால்‌ ஏற்படும்‌ 
தலைவலிகள்‌ தீரும்‌. 


மற்றும்‌ சல லகுவான முறைகள்‌ உண்டு. கீழாநெல்லி என்றொரு 
செடி. காமாலையில்‌ இதன்‌ வேர்‌ நல்ல குணம்‌ தருவதாகப்‌ பிரசித்தி. 
இதன்‌ வேர்‌ 4-5 செடியினுடையதை நறுக்கித்‌ துண்டாக்கி இடித்து 
3-4 அவுன்ஸ்‌ நல்லெண்ணெய்யில்‌ போட்டுக்‌ காய்ச்சிக்கொள்ளவும்‌. 
காய்ச்சும்போது எண்ணெய்‌ நுரையுடன்‌ பொங்கும்‌. கவனமாகக்‌ 
கரண்டியால்‌ கிளரி நுரையடங்கும்வரை கா ய்ச்சி எடுத்துப்‌ பொறுக்கும்‌ 
சூட்டிலுள்ளபோதே தலைக்குத்‌ தேய்த்து ஸ்நானம்‌ செய்துவர தலைவலி 
குணமாகும்‌. பத்தியம்‌ முதலியவை சுக்குத்‌ தைலத்திற்கு சொன்னது 
போல. 


கிலுகிலுப்பை என்றொரு செடி. இதன்‌ காய்கள்‌ காய்ந்தால்‌ உள்‌ 
உள்ள விதைகள்‌ ஆடும்‌. இதைக்‌ குழந்தைகள்‌ கிலுகிலுப்பையைப்‌ 
போல ஆட்டிச்‌ சத்தத்தைக்‌ கேட்டு ஆனந்திக்கும்‌. .இது இரு வகை. 
ஒன்று நீளமான காயுள்ளது. மற்றொன்று சற்று உருண்டையாயிருக்‌ 
கும்‌. வட்டக்‌ கிலுகிலுப்பை என்பர்‌. இது இயற்கை அளிக்கும்‌ 
அழகான விளையாட்டு சாமான்‌. இதன்‌ வேரைப்‌ போட்டுக்‌ காய்ச்சிய 
எண்ணெய்யும்‌ முன்போல உபயோகிக்கத்‌ தக்கது. 


இம்மாதிரி தைலங்கள்‌ தேய்த்து முழுகும்‌ நாட்களில்‌ புகை 
குடித்தல்‌, புகையிலையைச்தசுவைத்தல்‌, தாம்பூலம்‌ போடுதல்‌, வெளி 
யில்‌ நடத்தல்‌, காற்றில்‌ அடிபடுதல்‌, பகல்‌ தூக்கம்‌, இரவு கண்விழிப்பு, 
வயிறு முட்டச்‌ சாப்பாடு, சேர்க்கை இவைகளைத்‌ தவிர்க்கவேண்டும்‌. 


அமுக்கராக்கிழங்கு என்றொரு வேர்‌. இதைப்‌ பாலிலிட்டு வேக 
வைத்துக்‌ கரயவைத்துத்‌ தூளாக்கிக்கொள்ளவும்‌. தலைவலியுள்ள 
நாட்களில்‌ இதன்‌ சூர்ணம்‌ 2-3 கிராம்‌. சர்க்கரை சேர்த்துச்‌ சாப்‌ 
பிட்டுச்‌ சூடான பால்‌ சாப்பிடலாம்‌. அவ்விதமே கர்பூர சிலாசத்து 
பஸ்மம்‌ (சுண்ணாம்பாகாதது) 3-2 கிராம்‌ நெய்யில்‌ குழைத்துத்‌ தினம்‌ 
2 வேளை சாப்பிடலாம்‌. இந்த பஸ்மத்துடன்‌ திரிகடு சூர்ணம்‌ (சுக்கு, 
மிளகு, திப்பிலி இம்மூன்றின்‌ சூர்ணம்‌) 1-4 கிரரம்‌ சேர்த்தும்‌ சாப்பிட 
லாம்‌. தான்வந்தரவடியையோ கஸ்தூர்யாதி வாயு குளிகையையோ 
ஜீரக கஷாயத்துடன்‌ சாப்பிடலாம்‌. இவை வாயுவை சமனப்படுத்தி 
வலியைக்‌ குறைப்பவை. ்‌ 


சு 


AROGYAM -.., OCTOBER 1977 Regd. No. M. 7674 
த்த ௮௮5 ty ௧௮௮௮ ௨௫-௮௭ 


திருச்சி ஆயுர்வே திக்‌ யூனியன்‌ 


பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
(ஸ்தாபிதம்‌ 1939) 
விற்பனை அண்டு ரிஜிஸ்டர்ட்‌ ஆபீஸ்‌ 
31-A, இன்னகடைத்‌ தெரு, இருச்சிராப்பன்‌ வி-620002. 
(போன்‌ எண்‌ : 24202) 
மருந்து தயாரிப்பு: 28-4, தென்றார்‌ ரோடு, 
திருச்சி-620017. (போன்‌: 23660) 


சிறந்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு முப்பத்தெட்டு 
ஆண்டுகளாக பிரஸித்தமான இடம்‌. 


வய 


ஹேமப்பிரபா தைலம்‌ 
கோடைகாலத்தில்‌ ஸ்நானத்திற்கு சிறந்த ஸ்நான தைலம்‌. 
450 ற]. ரூ. 14-00. 225 ற]. ரூ. 7-25. 


க்க டிந்த வைக்கல 


சுகுமார தைலம்‌ 
குழந்தைகட்கும்‌ சிறுவர்கட்கும்‌ ஏற்ற ஸ்நான தைலம்‌. 
உட்காங்கை, எரிச்சல்‌ இவைகட்கு நிவாரணம்‌ அளிக்கும்‌. 
புஷ்டி பலம்‌ தரக்கூடியது. 
450 ர]. ரூ. 14-00. 225 ற]. ரூ. 7-25. 


சாஸ்திரீய ரீதியில்‌ தகுந்த நிபுணர்களின்‌ மேற்பார்வையில 
தயாரிக்கப்பெற்ற 
மறற எல்லா ஆயுர்வேத மருந்துகளும்‌ 
இங்கு கிடைக்கும்‌. 
வைத்தியர்களுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ 
_ மிகவும்‌ ஈம்பிக்கையான இடம்‌ - 
1. 5. ஈச்வரன்‌, ட... 
மானேஜிங்‌ டைரெக்டர்‌, 


ஒழுகு ppp ppd ஷு ஷுட்‌ Popp pT விஷு வவ ஷு வு வஷ்வு ஒிழ்ஷிவவு ம்‌ bobo poop pap ட வ ஏவு ஷு ஒழி pede poopy 


SEL SE மல x Se LO 


| 


Printed at the Hindi Prachar வல்‌ Tiruchi, and Published by 
Dr. 1, 5, Iswaran, 11.34, on behalf of the Ayurveda Seva Samiti, 
27, Chinnakadai Street, Tiruchirapalli-620002, 
Editor: V. 19, Nataraja Sastri, Ayurvedacharya. 
Managing 01802: S. V, Radhakrishna Sastri, Aynrveda Siromani, 
Vaidya Visarada 


